﻿199. பின்பு மக்கள் திரும்புகிற இடத்திலிருந்து நீங்களும் திரும்புங்கள்; அல்லாஹ் விடம் பாவமன்னிப்புக் கோருங்கள். அல்லாஹ்  மிகவும் மன்னிப்போனும் மிகுந்த கருணையாளனும் ஆவான்.
-------------------------------------------------------------
ஆயிஷா (ரலி) அவர்கள் கூறியதாவது: (அறியாமைக் காலத்தில்) குறைஷியரும் அவர்களுடைய மதத்தைச் சேர்ந்தோரும் (ஹஜ்ஜின்போது) "முஸ்தலிஃபா"விலேயே தங்கிவிடுவார்கள். (அதாவது "ஹரம்" பகுதியிலிருந்து வெளியே செல்லமாட்டார்கள். இந்த விஷயத்தில்) அவர்கள் "உறுதி மிக்கவர்கள்" ("அல்ஹும்ஸ்") என்று அழைக்கப்பட்டு வந்தனர். மற்ற அரபு மக்கள் அனைவரும் அரஃபாத்தில் தங்கிவந்தனர்.

வழிபாட்டு முறையில் சமத்துவம் 
--------------------------------------
இஸ்லாம் வந்தபோது (துல்ஹஜ் ஒன்பதாம் நாளில்) "அரஃபாத்" சென்று, அங்கு தங்கியிருந்துவிட்டு, அங்கிருந்துதான் திரும்ப வேண்டுமென அல்லாஹ்  தன்னுடைய நபி முஹம்மத் (ஸல்) அவர்களுக்குக் கட்டளையிட்டான். இதையே "மக்கள் திரும்புகிற இடத்திலிருந்து நீங்களும் திரும்புங்கள்" என்ற தொடர் குறிப்பிடுகிறது. இதை இமாம் புகாரீ (ரஹ் ) அவர்கள் (தமது ஸஹீஹுல் புகாரீயில்) குறிப்பிட்டுள்ளார்கள்.
இந்த இடத்தில் "திரும்புதல்" ("அல்இஃபாளா") என்பது ஷைத்தான்களுக்குக் கல்லெறிவதற்காக "முஸ்தலிஃபா"விலிருந்து "மினா"வுக்குத் திரும்புவதைக் குறிக்கும்.
அடுத்து "அல்லாஹ் விடம் பாவமன்னிப்புக் கோருங்கள். அல்லாஹ்  மிகவும் மன்னிப்போனும் மிகுந்த கருணையாளனும் ஆவான்" என்று அல்லாஹ்  கூறியுள்ளான். பொதுவாக வணக்க வழிபாடுகளை நிறைவு செய்ததற்குப் பிறகு பெரும்பாலும் தன்னை நினைவுகூருமாறு அல்லாஹ்  (மக்களுக்குக்) கட்டளையிடுகிறான்.
இதனாலேயே, "அல்லாஹ் வின் தூதர் (ஸல்) அவர்கள் தொழுகையை முடித்தால் மூன்று முறை அல்லாஹ் விடம் பாவமன்னிப்புக் கோருவார்கள்" என்று ஒரு ஹதீஸ் கூறுகிறது.
அது மட்டுமன்றி, (தொழுகை முடிந்த பிறகு) "சுப்ஹானல்லாஹ் " (அல்லாஹ் வைத் துதிக்கிறேன்) என முப்பத்து மூன்று தடவையும், "அல்ஹம்து லில்லாஹ் " (எல்லாப் புகழும் அல்லாஹ் வுக்கே) என முப்பத்து மூன்று தடவையும், "அல்லாஹு அக்பர்" (அல்லாஹ்  மிகவும் பெரியவன்) என முப்பத்து மூன்று தடவையும் கூற வேண்டும் என்று நபி (ஸல்) அவர்கள் ஆர்வமூட்டிய செய்தி ஸஹீஹுல் புகாரீ மற்றும் ஸஹீஹ்  முஸ்லிமில் இடம்பெற்றுள்ளது.
மேலும், "அரஃபா" (துல்ஹஜ் ஒன்பதாம்) நாள் மாலையில் நபி (ஸல்) அவர்கள் தம்முடைய சமுதாயத்தாருக்காகப் பாவமன்னிப்புக் கோரினார்கள் என்ற ஹதீஸை இப்னு ஜரீர் (ரஹ் ) அவர்கள் (தமது நூலில்) இடம்பெறச் செய்துள்ளார்கள்.

தலைசிறந்த "தவ்பா"  
-------------------------
அல்லாஹ் வின் தூதர் (ஸல்) அவர்கள் கூறினார்கள்: ஓர் அடியார் பின்வருமாறு கூறுவதே தலைசிறந்த பாவமன்னிப்புக் கோரலாகும்: அல்லாஹும்ம அன்த்த ரப்பீ. லா இலாஹ இல்லா அன்த்த. கலக்த்தனீ. வ அன அப்துக்க. வ அன அலா அஹ் திக்க வ வஅதிக்க மஸ்த்ததஅத்து. அஊது பிக்க மின் ஷர்ரி மா ஸனஅத்து. அபூஉ லக்க பி நிஅமத்திக்க அலய்ய. வ அபூஉ லக்க பி தன்பீ. ஃபஃக்ஃபிர் லீ. ஃப இன்னஹு லா யஃக்ஃபிருத் துனூப இல்லா அன்த்த.
(பொருள்: இறைவா! நீயே என் அதிபதி. உன்னைத் தவிர வேறு இறைவன் இல்லை. நீயே என்னைப் படைத்தாய். நான் உன் அடிமை. நான் உனக்குக் கொடுத்த உறுதிமொழியையும் வாக்குறுதியையும் என்னால் இயன்றவரை நிறைவேற்றியுள்ளேன். நான் செய்தவற்றின் தீமைகளிலிருந்து உன்னிடம் பாதுகாப்புக் கோருகிறேன். நீ எனக்கு அருட்கொடைகளை வழங்கியுள்ளாய் என்பதை உன்னிடம் (மறைக்காமல்) ஒப்புக்கொள்கிறேன். நான் பாவங்கள் புரிந்துள்ளதையும் உன்னிடம் ஒப்புக்கொள்கிறேன். ஆகவே, என்னை மன்னிப்பாயாக! ஏனெனில், பாவத்தை மன்னிப்பவன் உன்னைத் தவிர வேறு யாருமில்லை.) 
இந்தப் பிரார்த்தனையை ஒருவர் இரவு நேரத்தில் கூறி, அந்த இரவிலேயே அவர் இறந்துவிட்டால் அவர் சொர்க்கத்தில் நுழைவார். ஒருவர் இதைப் பகலில் கூறி, அந்தப் பகலில் அவர் இறந்தால் அவரும் சொர்க்கத்தில் நுழைவார்.
அபூபக்ர் (ரலி) அவர்கள் கூறியதாவது: நான் (நபி (ஸல்) அவர்களிடம்), "அல்லாஹ் வின் தூதரே! தொழுகையி(ன் இறுதி அமர்வி)ல் நான் ஓத வேண்டிய ஒரு பிரார்த்தனையை எனக்குக் கற்றுத் தாருங்கள்" என்று கேட்டேன்.
அதற்கு அவர்கள், "அல்லாஹும்ம இன்னீ ழலம்த்து நஃப்சீ. ழுல்மன் கஸீரன். வ லா யஃக்ஃபிருத் துனூப இல்லா அன்த்த; ஃபஃக்ஃபிர் லீ மஃக் ஃபிரத்தம் மின் இன்திக்க வர்ஹம்னீ. இன்னக்க அன்த்தல் ஃகஃபூருர் ரஹீம்" என்று கூறுங்கள் என்று சொன்னார்கள்.
(பொருள்: இறைவா! எனக்கு நானே அதிகமாக அநீதி இழைத்துக்கொண்டேன். உன்னைத் தவிர வேறெவரும் பாவங்களை மன்னிக்க முடியாது. எனவே, உன்னிடமிருந்து எனக்கு மன்னிப்பு வழங்குவாயாக! எனக்குக் கருணை காட்டுவாயாக! நீயே மிகவும் மன்னிப்போனும் மிகுந்த கருணையாளனும் ஆவாய்.) 
இந்த ஹதீஸ் ஸஹீஹுல் புகாரீ மற்றும் ஸஹீஹ்  முஸ்லிமில் இடம்பெற்றுள்ளது. பாவமன்னிப்புக் கோரல் தொடர்பான ஹதீஸ்கள் இன்னும் ஏராளமாக உள்ளன.
